© 


தமிழ் நாடு அரசு 

2015 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 2 .40 காசு 


HH 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


E 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


SAN 


மயே வெல் 


வல்லும் 


எண் 19] 


சென்னை, புதன்கிழமை , மே 13 , 2015 
சித்திரை 30 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


சுற்றுச் சூழல் மற்றும் வனத்துறை 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை ) எண் 49, சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை , 31 மார்ச் 2015.) 


பின்வரும் அட்டவணையில் விவரிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டம் , வானூர் வட்டம் , பூத்துறை மற்றும் பெரம்பை கிராமங்களில் 
உள்ள ஒசூடு ஏரிப்பகுதி , வனவிலக்குகள் குறித்த பாதுகாப்பு , பரப்புரை செய்தல் மற்றும் மேம்பாட்டு நோக்கங்களுக்குப் போதிய 
உயிரின வாழ்க்கைச் சூழலியல் , விலங்கின வளம் தாவர வளம் மற்றும் புவிப்புறவடிவியல் முக்கியத்துவம் வாய்ந்ததென தமிழ்நாடு அரசு 
கருதுகிறது . 

அதனால் , தற்போது , 1972 ஆம் ஆண்டு , வன விலங்குகள் ( பாதுகாப்பு ) சட்டத்தின் (மத்திய சட்டம் 53/ 1972) 18 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1) ஆம் உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன 
பகுதியை ஒசூடு ஏரி பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கக் கருதியுள்ள அவருடைய நோக்கத்தை இதனால் , அறிவிக்கிறார் . 

அட்டவணை 


1 . மாவட்டத்தின் பெயர் 


விழுப்புரம் 


2 . வட்டத்தின் பெயர் 


வானூர் 


3 . வருவாய் கிராமத்தின் பெயர் மற்றும் புல எண் : 


கிராமங்களின் 
பெயர் 


மறு நில 
அளவைப் புல 
எண்கள் 


பரப்பு 
( எக்டேரில் ) 


74 . பூத்துறை 


106 / 1 


300 .45 .0 


73 . பெரம்பை 


1/1 


31 . 33 . 5 


மொத்தம் 


331 . 78 . 5 


சரணாலயத்தின் பெயர் 


ஒசூடு ஏரி பறவைகள் சரணாலயம் 


நாற்புற எல்லைகளின் விபரம் 
வடக்கு : - 74 . பூத்துறை கிராம மறு நில அளவைப் புல எண்கள் 104 , 27 , 26 மற்றும் 15 கிழக்கிலிருந்து மேற்காக . 
கிழக்கு : - 73 . பெரம்பை கிராம மறு நில அளவைப் புல எண்கள் 52 புதுச்சேரி - வழுதாவூர் சாலை . 

தெற்கு: - புதுச்சேரி மத்திய அரசின் நேரடி ஆட்சிப்பகுதி எல்லை . 
DTP - II-2- 19 (T Sup)- 1 

[ 1 ] 


மேற்கு : - 73 , பெரம்பை கிராம மறு நில அளவைப் புல எண் 2 மற்றும் 74 , பூத்துறை கிராம மறு நில அளவைப் புல எண்கள் 
342 , 341 , 337 , 330 , 329 , 328 , 106/ 15 , 327 மற்றும் 336 வழியாக வடக்கு நோக்கி நகர்ந்து , மேலும் மேற்கு நோக்கி மறு நில 
அளவைப் புல எண்கள் 108 மற்றும் 107 வழியாக கிழக்கு நோக்கித் திரும்பி , வடக்கு நோக்கி மறு நில அளவைப் புல எண்கள் 
109 , 112 , 113 , 119 , 106 /7 , 14 , 15 , 12 மற்றும் 128 வழியாக நகர்ந்து , மேற்காக மறு நில அளவைப் புல எண்க ள் 129 மற்றும் 131 
நோக்கித் திரும்பி , பின்னர் , வடக்கு நோக்கி மறு நில அளவைப் புல எண்க ள் 131 , 132 , 133 , 101 , 103 , 106/5 , 102 , 90 , 106 / 4, 
3 மற்றும் 88 - க்குத் திரும்புகிறது . பின்னர் , 73. பெரம்பை கிராமத்தின் மறு நில அளவைப் புல எண் 7 - லிருந்து தெற்காக புல எண்கள் 
6 , 5 மற்றும் 4 வழியாக வடக்கு நோக்கிச் செல்கிறது . 


ஹன்ஸ் ராஜ் வர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி (ம ) செய்தித் மொழிபெயர்ப்பு துறை . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


[ அரசாணை (நிலை ) எண் 58 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( D2) த் துறை , 26 மார்ச் 2015.) 
1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 14/1947 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டும் , 15 - 10 - 2004 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2இல் 693 முதல் 695 வரையிலான பக்கங்களில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2) LE / 603/2014 ஆம் எண் அறிவிக்கையினை 
ரத்துசெய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , பின்வரும் அட்டவணையின் நெடும் பத்தி (2 ) இல் 
குறிப்பிடப்பட்டுள்ள அலுவலர்களை நெடும்பத்தி ( 3) இல் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் தொழில் தகராறுகளில் 
நடுவராக இருந்து இணக்குவித்தல் மற்றும் தீர்வினை முன்னிலைப்படுத்தும் பணிக்குப் பொறுப்பான இணக்க அலுவலர்களாக , 
இதனால் , நியமனம் செய்கிறார் . 


அட்டவணை 


தொடர் 


அலுவலர்கள் 


பகுதி 


எண் . 
(1) 


( 2 ) 


1 . தொழிலாளர் நல ஆணையர் , 
2 . 

தொழிலாளர் நல இணை ஆணையர் (இணக்கம் ), சென்னை 
தொழிலாளர் நல இணை ஆணையர் (நிருவாகம் ) , சென்னை 
தொழிலாளர் நல தனித் துணை ஆணையர் , சென்னை 
தொழிலாளர் நல துணை ஆணையர் ( ஆய்வு), சென்னை 
தொழிலாளர் நல துணை ஆணையர் ( குறைந்தளவு ஊதியங்கள் ), 

சென்னை 
7 . தொழிலாளர் நல உதவி ஆணையர் (தலைமையிடம்) , சென்னை 

தொழிலாளர் நல இணை ஆணையர் , சென்னை 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதற்கும் . 


9 . தொழிலாளர் நல இணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி 


சென்னை , வேலூர் , திருவண்ணாமலை , 
காஞ்சிபுரம் , திருவள்ளூர் , கடலூர் 
மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் 
திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் , அரியலூர் , 
தஞ்சாவூர் , நாகப்பட்டினம் , திருவாரூர் , 
புதுக்கோட்டை , திண்டுக்கல் , கரூர் மற்றும் 
தேனி மாவட்டங்கள் 
மதுரை, விருதுநகர் , இராமநாதபுரம் , 
சிவகங்கை , திருநெல்வேலி , தூத்துக்குடி 
மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் 


10 . தொழிலாளர் நல இணை ஆணையர் , மதுரை 


தொடர் 
எண் . 


அலுவலர்கள் 


பகுதி 


( 2) 
தொழிலாளர் நல இணை ஆணையர் , கோயமுத்தூர் 


11 . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் - I , சென்னை . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் - II , சென்னை . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , வேலூர் . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி . 


( 3) 
சேலம் , நாமக்கல் , ஈரோடு , கிருஷ்ணகிரி , 
தருமபுரி , கோயமுத்தூர் , திருப்பூர் மற்றும் 
நீலகிரி மாவட்டங்கள் 
சென்னை மாநகராட்சி 
திருவள்ளூர் , காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் 
மாவட்டங்கள் 
வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் 
விழுப்புரம் மாவட்டங்கள் 
திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் அரியலூர் , 
தஞ்சாவூர் , நாகப்பட்டினம் , திருவாரூர் மற்றும் 
புதுக்கோட்டை மாவட்டங்கள் 
மதுரை , விருதுநகர் , இராமநாதபுரம் மற்றும் 
சிவகங்கை மாவட்டங்கள் 
திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் 
மாவட்டங்கள் 
திருநெல்வேலி , தூத்துக்குடி மற்றும் 
கன்னியாகுமரி மாவட்டங்கள் 
கோயமுத்தூர் , மற்றும் திருப்பூர் 
மாவட்டங்கள் 
சேலம் தருமபுரி , மற்றும் கிருஷ்ணகிரி 
மாவட்டங்கள் 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , மதுரை . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , திண்டுக்கல் 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , திருநெல்வேலி . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , கோயமுத்தூர் . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , சேலம் . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , குன்னூர் . 


நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு 
மாவட்டங்கள் 


சென்னை மாநகராட்சி 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் - I அலுவலகம் , சென்னை 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் - II அலுவலகம் , சென்னை 


திருவள்ளூர் , காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் 
மாவட்டங்கள் 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , வேலூர் . 


வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் 
விழுப்புரம் மாவட்டங்கள் 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , திருச்சிராப்பள்ளி 


திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் , அரியலூர் , 
தஞ்சாவூர் , நாகப்பட்டினம் , திருவாரூர் 
மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் 
திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் 
மாவட்டங்கள் 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , திண்டுக்கல் . 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , மதுரை . 


மதுரை , விருதுநகர் , இராமநாதபுரம் மற்றும் 
சிவகங்கை மாவட்டங்கள் 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , திருநெல்வேலி 


திருநெல்வேலி , கன்னியாகுமரி மற்றும் 
தூத்துக்குடி மாவட்டங்கள் 


கோயமுத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , கோயமுத்தூர் . 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , சேலம் . 


சேலம் , நாமக்கல் , தருமபுரி மற்றும் 
கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , (இணக்கம் - I ) 
திருப்பெரும்புதூர் . 


காஞ்சிபுரம் மாவட்டம் 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் (இணக்கம் - II ) 
சென்னை . 


திருவள்ளூர் மாவட்டம் 


தொடர் 
எண் . 


அலுவலர்கள் 


பகுதி 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் (இணக்கம் ), 
வேலூர் 


வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் 
விழுப்புரம் மாவட்டங்கள் 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் (இணக்கம் ), 
திருச்சிராப்பள்ளி . 


திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் , அரியலூர் , 
தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை 
மாவட்டங்கள் 


35 . 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் (இணக்கம் -1 ) , 
கோயமுத்தூர். 


கோயமுத்தூர் மாநகராட்சி எல்லைகள் , 
கோயமுத்தூர் மாநகராட்சி எல்லைகளுக்கு 
உட்படாத கோயமுத்தூர் தெற்கு வட்டத்தின் 
உள்வட்டங்கள் , பெள்ளாச்சி மற்றும் 
வால்பாறை வட்டங்கள் . 


36 . 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் (இணக்கம் - II ) , 
கோயமுத்தூர் . 


கோயமுத்தூர் மாநகராட்சி எல்லைகளுக்கு 
உட்பட்ட உள்வட்டங்கள் , நீங்கலான 
கோயமுத்தூர் வடக்கு வட்டம் , 
மேட்டுப்பாளையம் மற்றும் சூலூர் வட்டங்கள் 


37 . 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் (இணக்கம் - III ) , 
கோயமுத்தூர் . 


கோயமுத்தூர் மாவட்டம் 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் (இணக்கம் ) , 
நாகர்கோவில் . 


கன்னியாகுமரி மாவட்டம் 


தொழிலாளர் நல அலுவலர் - 1 , 
சென்னை 


சென்னை மாநகராட்சி கோட்டங்கள் 3 முதல் 
49 வரையிலானவை , 99 , 100 மற்றும் 102 


தொழிலாளர் நல அலுவலர் - II , 
சென்னை 


சென்னை மாநகராட்சி கோட்டங்கள் 1 , 2 , 50 
முதல் 84 வரையிலானவை , 88 , 91 மற்றும் 
95 வரையிலானவை , 97 , 98 , 101 , 103 
முதல் 106 வரையிலானவை , 109 , 110 
மற்றும் 111 


தொழிலாளர் நல அலுவலர் - III , 
சென்னை . 


சென்னை மாநகராட்சி கோட்டங்கள் 
85 , 86 , 87 , 89 , 90 , 96 , 107 , 108 , 
112 முதல் 155 வரையிலானவை . 


தொழிலாளர் நல அலுவலர் - 1 , 
வேலூர் . 


வேலூர் மாவட்டத்திலுள்ள அரக்கோணம் , 
வாலாஜா , இராணிப்பேட்டை , ஆற்காடு , 
காட்பாடி மற்றும் வேலூர் வட்டம் . 


தொழிலாளர் நல அலுவலர் - II , 
வேலூர் . 


வேலூர் மாவட்டத்திலுள்ள குடியாத்தம் , 
ஆம்பூர் , வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் 
வட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை 
மாவட்டம் 


கடலூர் மாவட்டம் 


தொழிலாளர் நல அலுவலர் , கடலூர் . 
தொழிலாளர் நல அலுவலர் , தஞ்சாவூர் . 


தஞ்சாவூர் , நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் 
மாவட்டங்கள் 


மதுரை மாவட்டம் . 


தொழிலாளர் நல அலுவலர் , மதுரை . 
தொழிலாளர் நல அலுவலர் , விருதுநகர் . 
தொழிலாளர் நல அலுவலர் , இராமநாதபுரம் . 


விருதுநகர் மாவட்டம் . 


இராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை 
மாவட்டங்கள் . 


G 


திருநெல்வேலி மாவட்டம் . 


தொழிலாளர் நல அலுவலர் , திருநெல்வேலி . 
தொழிலாளர் நல அலுவலர் , தூத்துக்குடி . 


50 . | 


தூத்துக்குடி மாவட்டம் . 


51 . 


தொழிலாளர் நல அலுவலர் , சேலம் . 


சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள் . 


தொடர் 
எண் . 


அலுவலர்கள் 


பகுதி 


( 1) 


( 2 ) 


( 3) 


தொழிலாளர் நல அலுவலர் , கிருஷ்ணகிரி . 


கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல அலுவலர் , ஈரோடு . 


ஈரோடு மாவட்டம் . 


தொழிலாளர் நல அலுவலர் , கோயமுத்தூர் . 


கோயமுத்தூர் மாவட்டம் . 


தொழிலாளர் நல அலுவலர் , திருப்பூர் . 


திருப்பூர் மாவட்டம் . 
நீலகிரி மாவட்டம் . 


தொழிலாளர் நல அலுவலர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , குன்னூர் . 


தமிழ்நாட்டிலுள்ள சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் 
மேம்பாட்டு ஆணையர்கள்/இணை மேம்பாட்டு 
ஆணையர்கள் . 


மேம்பாட்டு ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற 
அந்தந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் 


குமார் ஜெயந்த் , 
அரசுச் செயலர். 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி ( ம ) செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை 


[ அரசாணை (நிலை) எண் 155 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சி ( UD 4 -2) த் துறை , 13 அக்டோபர் 2014 .) 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர - நாட்டுப்புற அமைப்புத் திட்டச் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 35 /1972 ) 10 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1) உட்பிரிவின் ( b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஜோலார்பேட்டை 
நகராட்சி அடங்கிய பகுதியை உள்ளுர் திட்டப் பகுதியாக குறிப்பிடுவதற்கான அவருடைய நோக்கத்தை இதனால் அறிவிக்கிறார் . 

2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடைவதற்கு முன்னர் இது 
தொடர்பாக , மேற்சொன்ன உள்ளூர் பகுதியிலுள்ள யாதொரு குடியிருப்பாளர் அல்லது யாதொரு உள்ளூர் அதிகாரி அல்லது 
நிறுவனத்திடமிருந்து பெறப்படும் மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு உரியவாறு கருதிப்பார்க்கும் என்று இதனால் 
அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை எழுத்து மூலமாக , அரசு முதன்மைச் செயலாளர் , 
வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை , தலைமைச் செயலகம் , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 600 009 என்ற 
முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலர் . 


( தமிழாக்கம் ) 


தமிழ் வளர்ச்சி மலை யோக 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி (ம ) செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


